


ட்‌ மீ வீலகஷஷளந்த ஸ்வாமிகள்‌ 
ப்‌ 8-5-1917. ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில்‌ உபந்நியசித்த 


' பிரஹ்மோபந்நியாஸம்‌. 


ர மை ச்‌ 


ஹே ஆத்மர்களே ! இன்று மாலை ரெயில்வே பிளாட்பாரத்‌ 
தில்‌ நின்றுகொண்டு 20 நிமிஷநேரம்‌ யதார்த்த ஞான விஷயங்‌ 
களைச்‌ சுருக்கமாய்‌ உங்களுக்குப்போ திக்க ஆரம்பித்திருக்கிறேன்‌. 
இது இனிது முடியுமாறு அகண்டாகார ஆனந்த சொரூப சை 
தன்ய வஸ்துவை இப்போதுதான்‌ நினைத்தேனென்று எண்ணாதீர்‌ 
கள்‌, எப்போதும்‌ நாம்‌ அதுவாகவும்‌, அது காமாகவும்‌ இருக்கி 
ரோம்‌, அப்படியிருந்தும்‌ நாம்‌. நம்மை ஓர்‌ ஜீவனாகவும்‌ மனுஷ்ய 
னாகவும்‌ ஓர்‌ சாதிக்குள்ளகப்பட்டவனாகவும்‌ ஓர்‌ வருணத்தானாக 
வும்‌. ஓர்‌ ஆச்சிரமியாகவும்‌ நினைத்து, ஈம்முடைய யதார்த்த சொரூ 
பத்தை மறந்து ஜன்மப்‌ படுகுழியிலாழ்கிறோம்‌. அப்படி நினைப்‌ 
பதும்‌ ஜன்மவிருத்திக்கு ஒர்வீத நன்மைதான்‌, அது உண்மை 
ஞானத்துக்கு நேர்விரோதமா யிருக்கிறது. எப்படியெனில்‌, சர்வ 
தத்துவங்களையுங்‌ கடந்த இடத்தில்‌ பிரஹ்ம தரிசன முண்டாகிறது. 
அதாவது; அத்வைதிகள்‌ கூறுகிறபடி. இருபத்தெட்டாவது தத்துவ 
மும்‌, விசிட்டாத்துவைதிகள் கூறும்‌ இருபத்துகாலாவது தத்துவ 
மும்‌, 'சாங்கியர்கள்‌ கூறுமிருபத்தைந்தாவது தத்துவமும்‌ கடவு 
ளென்கிறார்கள்‌, யார்‌ எப்படி தத்துவக்‌ கணக்கு சொன்ன 
போதிலும்‌ எப்படியாவது தத்துவங்களைக்‌ கடந்தேதீர வேண்டும்‌, 
அப்படித்‌ தத்துவங்களைக்‌ கடக்கவேண்டுமானால்‌ ஸ்தூல சரீரத்‌ 
துளாரோபிதமான வருணாச்சிமங்கள்‌, அவற்றின்‌ பிரிவுகள்‌, 
அவற்றின்‌ கட்டுப்பாடுகள்‌, இவைகளில்‌ மனம்வைக்காமல்‌ அப்‌ 
பாலுள்ள தத்துவங்களைத்‌ தள்ளி. அப்பாற்‌ செல்லவேண்டும்‌. 
அதன்‌ விவரங்களை விவரிக்க இப்பொழுது சமயமில்லாததனால்‌ 
இன்னெருதரம்‌ வரும்போது சொல்லுகிறேன்‌. பின்னும்‌ வருணாச்‌ 
திரமதருமங்கள்‌ எதுவ ம அனுஷ்டிக்கவேண்டுமென்றாலோ, 
உண்மை ஞானம்‌ வரும்‌ வரையிலும்‌, துரியானுபவம்‌ வரும்வரை 
யும்‌, அல்லது, உலகத்துள்ள ஓர்‌ மதம்‌, ஓர்‌ ஜாதி, ஓரரசன்‌, ஓர்‌ 
வீடு, ஒர்‌ செல்வம்‌ இன்னு மனேகமாயுள்ள சர்வபந்தங்களையுக்‌ 
கடக்கும்வரையும்‌, அல்லது சர்வ இச்சைகளும்‌ விடும்வரையிலும்‌, 
தன்னுடைய யதார்த்த நிலை தெரியும்வரையும்‌, எங்கும்‌ ஒரே சம 
பாவனை வரும்வரையும்‌, இருதயத்திலுள்ள துக்கம்‌ ஈங்கும்வரை 





யும்‌, அதாவது இருதயம்‌ ௬த்தமாகும்வரையும்‌ அனுஷ்டிக்கவேண்‌ . 
டும்‌. அப்பாலும்‌ அனுஷ்டிக்கக்கூடாது. - ஏனெனில்‌, அவனுக்‌ 
குண்டான ஞானத்தையுங்கெடுத்துவிடும்‌. அது எப்படிக்கெடுக்கு 
மென்றால்‌, ஒருவன்‌ ஓர்‌ பாழுங்கணற்றில்‌ வீழ்ந்துவிட்டான்‌. 
அவன்‌ ஒர்‌ வேரைப்பற்றிக்கொண்டு நிற்கிறான்‌. . அப்போது 
வேறோர்‌ மனிதன்‌ கிணற்றின்‌ மேலிருந்து ஒர்‌ பலமான கயிற்றை 
விடுகிறான்‌. இக்கயிறு வருகிறதைக்கண்டு மேலேறவேண்டு மென்‌ 
னும்‌ ஆத்திரத்தினால்‌ வேரைவிட்டுவீடுவானாமின்‌ கண ற்றில்‌ வீழ்ந்து 
விடுவான்‌. பின்‌ அவன்‌ என்ன செய்யவேண்டு மென்றால்‌ கயிறு 
தன்னிடம்‌ வரும்வரை வேரைப்‌ பலமாகப்‌ பிடித்திருந்து கயிறு 
வந்தவுடன்‌ கயிற்றை ஓர்‌ கையினாற்‌ பலமாகப்‌ பிடித்துக்கொண்ட 
பின்‌ வேரை விடவேண்டும்‌. அப்போது மேலிருப்பவன்‌ கயிற்‌ 
றை மேலிழுக்க இவன்‌: மேலேவந்துவிடுவான்‌.  இதல்லாமல்‌; 
இவன்‌ கிணற்றுக்குள்ஸிருக்கும்‌ வேரை ஒருகையிலும்‌, கயிற்றை 
ஒரு கையிலும்‌ பிடித்துக்கொண்டிருந்தால்‌ மேலும்‌ வரமாட்டான்‌ 
கீழும்‌ போகமாட்டான்‌. நடுவிலே தயங்குவான்‌. ஆதலால்‌ கயிறு 
கிடைத்தவுடன்‌ வேரை விட்டுவிடவேண்டும்‌, இதுபோலத்‌ தாஷ்‌ 
டாந்தத்தில்‌ ஜன்மமெனனும்‌ குழியிலொருவன்‌ விழும்து விட்டான்‌. 
அவன்‌ வருனாச்சிரமதரும மென்னும்‌ வேரைப்பிடித்துக்கொண்டு 
தொக்குகிறான்‌. அப்போது குருவென்னுமொருவர்‌ ஞான மென்‌ 
னும்‌ கயிறறை உள்ளே விடுகிறார்‌. அது வருறெதென்னும்‌ ஆத்தி 
மத்தின்ற்‌ வருணாச்சிரம தருமமென்னும்‌ வேரை. விடுவானயின்‌ 
ஜன்மக்‌ குழியில்‌ விழுந்துவிடுவான்‌. . ஆதலால்‌, ஞான மென்னுங்‌ 
கயிறு வந்தவுடன்‌ பலமாகம்‌ பிடித்துக்கொண்டு பின்‌ வருணாச்‌ 
சிரமவேரை விடவேண்டும்‌. ஞானம்‌ வந்தும்‌ வருணாச்சிரம பந்த. 
மிருக்குமானால்‌ அவன்‌ ஒருதாளுங்‌ கிணற்றிலிருந்து மேலேறப்‌ 
போகிறதில்லை. இது சுருதி யுக்தி. அனுபவம்‌ என்னும்‌ மூன்‌ 
றிறகுஞ்‌ சம்மதமாம்‌... மோட்டார்‌ வண்டி 'எறுவதற்குப்‌. பண 
மிருக்க ஏன்‌. கட்டைவண்டியேறவேணும்‌. அதுபோல்‌, ஆத்ம 
ஞானமடையச்‌ சாமர்த்தியமிருக்க ஏன்‌ வருணாச்சிரம தரும 
மனுஷடிக்கவேண்டும்‌. ' அப்படி மோட்டார்‌ வண்டியில்‌ போகிற 
ஒருவனைக்‌ கட்டைவண்டியில்‌ போகிற ஒருவன்‌ ஏன்‌ நீ மோட்‌ 
டாரில்‌ போகிறாய்‌; என்னோடு கட்டைவண்டியில்‌ தான்‌ வரவேண்டு 
மென்றால்‌ அதற்கு என்ன பதில்‌ சொல்லலாம்‌, அதுபோல்‌ ஆத்ம 
ஞானம்‌ என்னும்‌ மோட்டார்வண்டியிற்‌ போகிற ஒருவனை 
வருணாச்சிரம்க்‌ கட்டைவண்டிகாரன்‌ என்னுடைய வண்டிக்கு 
வாவென்றால்‌ நாமதற்கு என்ன செய்யலாம்‌. அவனுக்கு.மோட்‌ 
டாருக்குப்‌ பணமில்லை. அதனால்‌ பணமிருக்கிறவனையுங்‌ கூப்‌ 
பிடலரமா கப்பிடுதல்‌ அவனுடைய புத்தினமும்‌ வினயசம்‌ 
பத்தில்லா ததினாலுமாகும்‌. ஆனல்‌ அவன்‌ கூப்பிடலாம்‌. கூப்பிட்ட * 





3 


பின்‌ இவன்‌ என்னிடம்‌ பணமிருக்கிறது எனக்கது தேவையல்ல 
வென்றால்‌ அதையாவது கேட்கவெண்டாமா? பின்னும்‌ இதைப்‌ 
பற்றியே அதிவிறைவாகவும்‌, சுருக்கமாகவும்‌, தெளிவாகவும்‌ 
. சொல்லுகிறேன்‌. வருஷச்சிரம தருமம்‌ இன்னு . மெதுவரை 
_ வேண்டுமெனிலோ அதையும்‌. சொல்லுகிறேன்‌. ஓர்‌ பாதையில்‌ 


ஓர்‌ மாஞ்செடி வைத்திருக்கிறது. -அது சிறியதாயிருப்பதால்‌ ஆடு 


மாடுகள்‌ மேய்ந்து செடுத்துவிடுமென்று மதில்‌ வைக்கிற வழக்கம்‌. 
அந்த மதில்‌ எதுவமை வேண்டும்‌ மரம்‌ பெரிதாகும்‌ வரையே. 
- அப்பால்‌ வேண்டியதில்லை. அதுபோல்‌, ஞா னமென்னுமோர்‌ 
_மாஞ்செடி வைத்திருக்கிறது. அதை உலக பாசங்களான மண்‌, 


பெண்‌, பொன்‌ முதலிய ஏடணாத்திரயங்களென்னும்‌ ஆடு மாடுகள்‌ 
மேய்ந்து கெடுத்துவிடா தப. வருணாச்சிரம தருமமென்னும்‌. மதில்‌ 
வைக்கவேண்டும்‌. ஞான மாஞ்செடி பெரிதான பின்‌ வேண்டு 


மோ ? வேண்டாம்‌. பின்‌ ஞானம்‌ வர ஆரம்பிக்கும்போது கறம 


கரண்டத்தை அனுஷ்டித்தல்‌ கூடாது. ஏனெனில்‌ இருக்கும்‌ 


- ஞானத்தையுங்‌ கெடுத்துவிடும்‌. எப்படி. யெனில்‌, ஞானமோ 
அம்தர்முக வேலை, கர்மமோ பகர்மூக வேலை. ஞானமே 


அபேதம்‌. கர்மமோ பேதம்‌. ஞானமோ சுகம்‌. காமமோ துக்கம்‌. 


. ஞானமோ அகண்டம்‌, கர்மமோ கண்டம்‌. ஞானமோ முடிவு, 


(ட 


கர்மமோ ஆரம்பம்‌. இன்னும்‌ இதுபோன்ற விஷயங்களிலும்‌ 
ஞானமே பிரபல சருதிகளில்‌ மேலாகச்சொல்லப்‌ பட்டிருக்கிறது. 
இது என்னுடைய அடிப்பிராயமல்ல. வியாச பகவான்‌ கறிய 
பிரஸ்தானத்‌ திரயத்துள்‌ . ஒன்றான.. பிரஹ்மசூத்ரம்‌. நான்காம்‌ 
அத்தியாயத்திலும்‌, ஸ்ரீ பகவத்கீதையில்‌ பகவானும்‌ பிரதி 
பாதிக்கப்பட்டிருக்கிறது.. , 
உய்வகையோகமொறாப்படுவார்க்கது 
- கைவருமாசெயல்கா ரணமேகாண்‌ 
மெய்வகையோகம்விளைந்தமின்‌ மெய்யே 
செய்வனவானவைதிமையவேயாம்‌ (பகவத்கீதை) 
மின்னும்‌ பற்பல ஆசாரியர்களாலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவற்றை இங்கு கூறச்‌ சாவகாசமில்லை. பின்னும்‌ வாயினால்‌ 
ரொம்ப: சாமர்த்தியமாகவும்‌, சர்வ சாஸ்திர சம்பன்னனாகவும்‌ 
பேசிவிட்டால்‌ ஞானமா ? மத்‌ 
அப்படிச்‌ சாஸ்திரம்‌ படித்ததெல்லாம்‌: இப்போது எனக்கு 
விரோதமாகத்‌ - தெரிகிறது. எனெனில்‌, எனக்குச்‌ சாஸ்திரம்‌ 


. தெரியாமற்போனால்‌ ஒருவருடனும்‌ பேசாமல்‌ மனதைச்‌ சமாதி 


யிலேயே மிருத்துவேன்‌. சாஸ்திரந்‌ தெரிந்ததினால்‌. தானே பேச 
வேண்டி வந்தது; ஆனாலும்‌ உலக உபகாரந்தானே ஞானிகளில்‌ 


“மூன்று விதம்‌, அதாவது, உத்தம்‌, மத்திம, அதமமென்னும்‌ 





I 


மூன்றுவிதப்‌ பிராரத்த முடைய ஞானிகள்‌, எப்போதுஞ்‌ சமாதி 
யில்‌ . இருக்கும்‌ முயற்சியிலே யிருப்பவன்‌ உத்தமன்‌. - சமாதி 
முயற்சியும்‌ உலக உபகாரமூமாயிருப்பவன்‌: மத்திமன்‌. வியா 
பாரம்‌, இராஜ்யபரிபாலனம்‌,. கிருஷி முதலிய காரியங்களைச்‌ 
செய்பவன்‌ அதமன்‌, அதாவது சுகர்‌, தத்தாத்திரேயர்‌, உத்தவர்‌, 
இராமகிருஷ்ண பரமஹம்ஸர்‌ முதலியவர்கள்‌ உத்தமர்கள்‌. வசிஷ்‌ 
டர்‌, வியாசர்‌, உத்தாலகர்‌, யாக்ஞவல்லியர்‌, பராசரர்‌, நாரதர்‌, 
விவேகானந்தர்‌ முதலியவர்கள்‌ மத்திமர்கள்‌. ஜன்கராஜா, கிருஷ்‌ 
ணன்‌, இராமன்‌, இட்சுவாகு, ப8ரதன்‌, அருச்சுனன்‌ முதலிய 
வர்கள்‌ அதமர்கள்‌. ஆனல்‌ எல்லோருக்கும்‌ முக்தி சமமே. 
ஆத்ம சுகம்‌ மாத்திரம்‌ ஏற்றக்குறைச்சலாக இருக்கும்‌. பின்னும்‌ 
வருணாச்சிரம: தருமங்கள்‌ சித்தசுத்திக்‌ கேது வென்று சொல்ல 
லாம்‌ அதாவது, 1.0.8. பாஸ்‌ பண்ணினவர்தான்‌ கலெக்டர்‌ 
வேலைக்குப்‌ போகலாம்‌ B.-A.B.L. பாஸ்‌ பண்ணினவர்தான்‌ 
ஐக்கோர்ட்டு வக்கீல்‌ வேலைக்குப்‌ போகலாமென்பது போலவும்‌, . 
ஞான அதிகார லக்ஷணங்கள்‌ கூறியபடியுள்ளவனே ஞானத்‌ 
துக்கு போகலா மென்று சொல்லலாம்‌ வருணாச்சிரம. பேதமிருக்‌ 
கும்‌ வமை ஒருவருக்கும்‌ ஞானமுண்டாகிறதில்லை, ஞான முண்‌ 
டாகாமல்‌ வருணாச்சிரம பேதமும்‌ போகிறதில்லை. அது எதுபோ 
லெனில்‌, திருச்சினாப்பள்ளிக்கு மெட்றாஸ்‌ மெயில்‌ வரவும்‌ ஈரோடு 
மெயில்‌ போய்ச்சேரவம்‌ சரியாயிருக்கிறது. அதுபோல்‌ ஞானம்‌ 
வரவும்‌, வருணாச்சிரம பேதம்‌ போகவும்‌ சரியா யிருக்கிறது. ஆஸ்‌ 
ரமங்களாலும்‌, வருணங்களாலும்‌ ஞூன முண்டாகிறதில்லை. அப்‌ 
படி இருக்குமானால்‌ எல்லா வருணத்தார்களுக்கும்‌ ஞானமுண்டாக 
வில்லையே. ஆனால்‌ சந்நியாசம்‌ செய்துகொள்ளவேண்டும்‌ அத 
னால்‌ ஞானம்‌ வருமென்று சொல்லுகிறார்கள்‌. சந்நியா சமென்றால்‌ 
தலை மொட்டையடித்துக்‌ காவிபூண்டு ருத்ராக்தா. ரணஞ்செய்து 
புறப்படுவதல்ல. மனதினின்று சர்வ இச்சைகளையும்‌ விட்டு நிரு 
வாணியாயிருத்தலாம்‌. ஆதலால்‌: அதுவே ஞானத்துக்கு நேம்‌ 
சாதனமாம்‌, ஞான மில்லாத மனிதர்கள்‌ உலகத்தில்‌ ஒருவருப்‌ 
இடையாது.- ஆத்ம ஞான மென்றால்‌, கோவிலுக்குப்‌ போய்வருதல்‌, 
புஷ்பந்தொடுத்து விக்கிரகங்களுக்குச்‌ சாத்துதல்‌, தீர்த்தயாத்திரை 
செய்தல்‌ முதலியன அல்ல. பின்னே, மனதை ஆத்மாவினிடத்தே 
இருக்கச்‌ செய்வதேயாம்‌,- ஆசையை விடாமல்‌ ஒருவரும்‌ ஞான 
முடைய முடியாது. ஆசையுடன்‌ ஞானமடையலாமென்று சிலர்‌ 
சொல்லுவார்கள்‌. அவர்கள்‌ கூறுகிறபடி அடையலாம்‌... எப்படி 
யென்றால்‌, இரண்டு எவ்வன ஸ்திரிகள் கூட புத்திரனுண்டாகு, 
மானால்‌: ஆசையோடு ஞானமுமுண்டாகும்‌ ஆதலால்‌ ஆசையுள்ள 
வனுக்கும்‌ ஞான முண்டாகிறதில்லை, ஞானமுள்ளவனுக்கும்‌ ஆசை 
யுண்டாகிறதில்லை, எப்படியெனில்‌, அரையணாவுக்கு. வாங்குகிற 





த. 


.  புளித்தமாம்பழந்தின்‌ற ஒருவன்‌ அதையே பெரிதாக நினைக்கிறான்‌. 
. அவன்‌ இரண்டணா சேலம்‌ மாம்பழக்‌ தின்‌ றபின்‌ அமைமணா பழத்‌ 
.. திலிச்சை வருகிறதேயில்லை, அதுபோல்‌ ஸ்திரீகள்‌ செல்வம்‌ முத 
... லிய அரையணாமாம்‌ பழச்‌ சுகத்தை அனுபவித்துக்‌ கொண்டிருக்‌ 
கிற நாம்‌ ஆத்ம ஞானமென்னும்‌ இரண்டனா மாம்பழம்‌ சாப்பிடும்‌ 
வரை அரையணாமாம்‌ பழமான ஸ்திரீ. முதலான இச்சை விடுகிற 
தில்லை, : பின்னும்‌ லண்டன்‌ மாநகரிவிருக்கக்கூடிய 250 கோடி 
ரூபாய்‌ ஸ்திதியுள்ள ஒரு துரை ஈரோடு நீசப்பெண்ணை விவாகஞ்‌ 
செய்வாரா ? செய்கிறதில்லை. ஏனெனில்‌, ஜப்பான்‌, ஜெர்மனி, 
- பிரஞ்சு, அமெரிக்கா, இட்டாலி, டர்க்கி, -சைன, பாம்பே, மெட்றாஸ்‌ 
முதலிய இடங்களிலுள்ள அழகான ஸ்திரீகளை யெல்லாம்விட்டுப்‌ 
. பட்டிக்காடான ஈரோட்டில்‌ அதிலும்‌ அழகில்லாத ஏழைவீட்டு 
நீசப்‌ பெண்ணை விவாகஞ்‌ செய்கிறதில்லை. அப்படி விவாகஞ்‌ 
செய்வாரேயானால்‌ அவர்‌ லார்டுதுரையுமல்ல, அதுபோல அநித்‌ 
திய ஜட துக்கமலபாண்டமான ஸ்திரீகளை ஆத்மஞானி களிச்சிக்‌ 
இறதில்லை. இச்சித்தால்‌ ஆத்மஞானியுமல்ஐ, பின்னும்‌ . இல்லற 
ஞானிகள்‌ வருணாச்சிரம தருமங்களை விடாமலனுஷ்டித்தார்களே 
. என்ற சங்கை. உங்களுக்குண்டாகலாம்‌ அவர்களுக்கு மனதில்‌ 
- வருணாச்சிரம பேதங்களில்லை; . ஆனால்‌ அவர்கள்‌ பிராரத்தம்‌ அவர்‌ 
களை  இல்லறத்திலிருக்கும்படி. செய்கிறது. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
மூடத்தன்மையான உலக மனுஷ்யர்களுக்காகத்‌. தானும்‌ வரு 
ணாச்‌சிரம தருமங்களை அனுஷ்டிக்கிறதாக நமக்குத்‌ தெரிகிறது 
அது அவர்களிடத்திலில்லை. எப்படியிருந்தாலும்‌, துறவர ஞானி 
யே பெரிதென்று நான்‌ சொல்வேன்‌, எனென்றால்‌ இரண்டு 
எவ்வன புருஷர்கள்‌ இரண்டு எவ்வன ஸதிரிகளை விவாகஞ்‌ 
செய்துக்கொண்டுவக்து இரண்டு ஏழாவது மாடிலீட்டில்‌ வைத்தார்‌ 
கள்‌. ஒருவன்‌ ஏழாவது மாடியில்‌ மனைவியோடு சுகத்துக்கொண் 
முருக்கிறான்‌. ஒருவன்‌ &ழ்மாடியில்‌ குடும்ப விவகாரம்‌ பண்ணு 
அருன்‌. யாருக்கு பெண்சுக மதிகங்கிடைக்கும்‌ ? மேல்மாடியி 
லிரும்தவனுக்கே தான்‌. ழ்மாடியிலிரும்தவனுக்கு மனைவியின்‌ 
சுகங்‌ கிடைக்கிறதில்லை ஆனால்‌ மனைவியென்‌ றபாத்தியம்‌ இரண்டு 
பேருக்கும்‌ ஒன்றுதான்‌. இதுபோல்‌ இரண்டு அப்பியாசிகள்‌ 
ஞான மென்னும்‌. ஸ்திரீயை விவாகம்பண்ணிவம்து சுபேச்சை, 
விசாரணை, தனுமானகு, சத்துவாபத்தி, அசம்சத்தி, . பதார்த்த 
பாவனை, துரியம்‌, என்ற ஏழுமாடி வீடுகட்டி அதில்‌ வைத்தார்கள்‌. 
ஒருவன்‌ ஏழாவது மாடியில்‌ ஞானப்பெண்ணுடன்‌ சுகிக்கிறான்‌, 
மற்றொருவன்‌ சாக்கிராவஸ்தை என்னும்‌ &ழ்மாடியில்‌ குடும்ப 
வேலை பார்க்கிறான்‌. யாருக்கு ஞானசுக. மதிகங்கிடைக்கும்‌ ? 
மாடிவிட்டிலுள்ளவனுக்கே.  கீழ்வீட்டிலுள்ளவனுக்கு ஞான 
- சுகங்‌ இடைக்கிறதில்லை. ஆனால்‌ ஞானமாத்திர மிருவருக்குஞ்‌ : 





்‌ ்‌ 


சமம்‌. இதில்‌ மாடிமேவிருந்து. சுகிக்கறவன்‌ துறவற ஞானி, 
ஒழ்‌ மாடியிலிருக்கிறவன்‌ இல்லற ஞானி. இக்‌ காரணங்கொண் 
டே துற்வறஞானி பெரிதென்று சொன்னேன்‌. . நான்‌ உங்களுக்கு 
எவ்வளவு ஞானம்‌ சொன்னாலும்‌ 'இப்போதுதானிருக்கும்‌, பின்‌ 
போய்விடும்‌ எப்படி என்றால்‌ ஒர்‌ பாசி நிறைந்த குளத்தில்‌-கல்லைப்‌' 
போட்டால்‌ பாசம்‌ விலகும்‌. கல்‌ உள்ளே போனபின்‌ பாசம்‌ 
மூடிக்கொள்ளும்‌. அதுபோல மனதென்னு  முங்கள்‌ குளத்தில்‌ 
அஞ்ஞான மென்னும்‌ பாசி மூடியிருக்கறது, அதில்‌ நான்‌ ஞான 
வார்த்தைகளென்ற கல்லைப்போடுகிறேன்‌ . இவ்வார்த்தை என்‌ 
னும்‌ கல்‌ உள்ளே போனபின்‌ உங்கள்‌ மனமென்னும்‌ ஜலத்தை 
அஞ்ஞான பாச மூடிக்கொள்ளும்‌. ஆனால்‌ அக்குளத்தில்‌ குளி 
தரமரையைப்போட்டுவிட்டால்‌ ்‌ சறிதுதினங்களில்‌  பாசியைத்‌ : 
"தின்றுவிடும்‌. இதுபோல நீங்களும்‌ உங்கள்‌ மனமென்னும்‌ ஜலத்‌ 

தன்மீது ஞானமென்னுங்‌ குளி தாமரையை போட்டுவிடுங்கள்‌. 
்‌ அது சிறிது காலத்தில்‌ அஞ்ஞான பாசத்தை தின்றுவிடும்‌, ' மின்‌, 
சர்வசாஸ்திரங்கள்‌ படித்ததனால்‌ ஞான்முண்டாகுமோ . என்று. 
ஒருவர்‌ கேட்ட சங்கைக்குக்‌ சமாதான சொல்லுகிறேன்‌. ஒரு 


வனுக்கு லண்டன்‌ போகவேண்டுமென்ற ஆவல்கொண்டு யிளான்‌ ' : 


படிக்கறான்‌. அதனால்‌ லண்டன்‌ போனதாக ஆகுமா? ஆகிற. 
தில்லை. பின்‌ அவன்‌ லண்டன்‌ போகவேணுமானால்‌ அதிகமான 
திரவியம்வேண்டும்‌ ஆதலால்‌. சூன்றுரெயில்‌ சந்திக்கிற இடங்க 
ளில்‌ காப்பி ஹோட்டல்வைத்துப்‌ பணம்‌ சம்பாதித்துக்கொண்டு 
ரெயிலேறிச்‌ சென்னைபோய்‌ அங்குளள சென்ட்ரல்‌ ஸ்டேஷனில்‌ 
ரெயிலேறி பம்பாய்‌ சென்று அங்கிருக்கும்‌ ஹார்பர்போய்‌ அவ்‌ 
குள்ள ஸ்டீம்ரேறி லண்டன்‌ போகவேணும்‌. அதுபோல முத்தி 

யென்ற லண்டனுக்குப்‌ போ கவேண்டுமானால்‌ ஞான வாசிஷடம்‌, ' 
பிரஹ்மசூத்ரம்‌, பகவத்கீதை, கடம்‌, முண்டகம்‌, மாண்டூக்யம்‌; 
தைத்திரியம்‌, பிரகதாரண்யம்‌, சுவேதாஸ்வமம்‌, சாந்தோகயம்‌, 
ஜாபாலம்‌, கைவல்யம்‌ முதலிய உபநிஷத்துக்கள்‌; ஈஸ்வரகதை,. 
பிரம்மகதை, உத்திரசதை, சங்கரகதை, குருகதை, குதத்தை, 
இராமூதை, ரிபுகதை, சிவதை முதலிய 18 கதைகளும்‌, இன்‌ 
னும்‌, மற்றுமுள்ள பற்பல பிரபல சாஸ்திரங்களைப்‌ படித்தால்‌ 
போதாது. இவைகளெல்லாம்‌. முக்தியென்னும்‌ லண்டனுக்குப்‌ 
பிளான்களாம்‌... இந்தப்‌ பிளான்‌௧ளான சாஸ்திரங்களை நன்‌ 
றுய்ப்‌ படித்ததனால்‌ முக்திக்குப்போனதா க ஆகிறதில்லை, ஆதலால்‌, 
முன்சொன்ன லண்டனுக்குப்போக பணம்‌ சேர்த்ததுபோல முக்தி 
என்னும்‌ லண்டனுக்குப்போக எஏகாக்கிரம்‌ என்‌்றப்ணம்‌ சேர்க்க 
வேண்டும்‌. அதற்குச்‌ சாத்துவீகம்‌, இராஜசம்‌, தாமதம்‌, என்‌ 
னும்‌ மூன்று ரெயில்‌ சந்திக்கிற சுழுமுனை பிரமரந்திரம்‌, சூனியா 
காசம்‌, முதலிய ஜங்ஷன்களில்‌ பிராக்டீஸ்‌ (அப்பியாசம்‌) என்ற 





காப்பி வோட்டல்வைத்து எகாகீரம்‌ என்ற பணம்‌ சேர்க்கவேண்‌ 
டும்‌. பின்‌ பிளான்பார்த்த இடம்‌ அஞ்ஞானம்‌. குதிரைவண்டி 
- யேறுதல்‌ சகாம கர்மம்‌. ஸ்டேஷனில்வந்து இறங்குவது கிஷ்காம 
_ கர்மம்‌. மெயில்வேஸ்டேஷன்‌ சித்தகத்தி. ஸ்டேஷன்மாஸ்டர்‌ குரு. 
அவர்‌. கொடுத்த டிக்கெட்‌ உபதேசம்‌. நாம்கொடுத்த பணம்‌ 
எகாக்கிரம்‌, ரெயிலேறுதல்‌ சமாதி பழகுதல்‌. திருச்சினாப்பள்ளி 
- சவிகற்பசமாதி. மெட்றாஸ்‌ நிருவிகற்ப சமாதி. சென்ட்ரல்‌ 
“ஸ்டேஷன்‌: நனவிற்சுழுத்தி, அதாவது. தூங்காமற்‌ தூங்குதல்‌. 
பம்பாய்‌. சகசநிஷ்டை.. . லண்டன்‌ முக்தி. இப்படி முக்தியை 
யடையவேண்டும்‌. சரஸ்திரத்துக்கும்‌ முக்திக்கும்‌ இவ்வளவு பேத 
-மும்‌ தூரமு மிருக்கிறது. ஆனால்‌ பிளான்பார்த்த. ஒருவன்‌ 
பிளான்பார்க்காமலொருவன்‌ ஆக இருவரும்‌. ரெயிலேறி மதரா 
சுக்கு போகிறார்கள்‌. சேலம்‌ போனவுடன்‌ இருவருமிறகங்கி காப்பி 
ஹோட்டலுக்கு. போனவுடன்‌ முதல்‌ மணி அடித்ததைக்கேட்டு 
.. பிளான்‌ பார்த்தவன்‌ இன்னுமிரண்டு நிமிஷ நேரமிருக்கிறது 
- என்னு தைரியமாய்‌ காப்பிச்‌ சாப்பிடுவான்‌. பிளான்‌ பார்க்காத 
வன்‌ பயந்து ஓடி. வருவான்‌... ஆதலால்‌ பிளான்‌ பார்த்து போகி 
றது தைரியமீருக்கும்‌, இதுபோல்‌ சாஸ்திரம்‌ பார்த்து ஒருவன்‌ 
்‌ ஞானமடைகிறான்‌. பார்க்காமல்‌ ஒருவன்‌ ஞானமடைகிறான்‌. 
இருவருக்கும்‌ வித்தியாசமிதுவே. : பின்‌, மு தலில்‌ ஒருவர்‌ 
என்னிடம்‌ ஞானிக்கு பிராரத்தமுண்டா? இல்லையா? 
வென்றார்‌. இல்லை யென்றேன்‌. அதனால்‌ அவருக்கு சந்தேகக்‌ 
இரவில்லை. அதற்கு நன்றாக விளங்கும்படி திருஷ்டாந்தம்‌ 
கூறுகிறேன்‌; அதாவ்து:-மழை நன்றாகப்‌ பெய்யும்போது 
இரண்டு. மனிதர்கள்‌, மழையில்‌ நடக்கிறூர்கள்‌. : அதில்‌ ஒருவன்‌. 
_ பலமான குடைபிடித்துக்கொண்டு நடக்கிறான்‌. ஒருவன்‌ குடை 
யின்றி நடக்கிறான்‌. இரண்டுபேர்களுக்கும்‌ மழை பெய்தே தீரும்‌. 
ஆனால்‌ குடையிருக்கிறவன்‌ மீது மழைபடுதிறதில்ல்‌. மழை குடை 
யில்‌ விழுந்துபோகிறது, குடையில்லாதவனுக்கு மேலேவிழுகிறது. 
'இதுபோல இரண்டு மனிதர்கள்‌ உலக சுகதுக்கமென்னும்‌: மழை 
பில்‌ நடக்கிறார்கள்‌. அதில்‌ ஒருவன்‌ சுபானுபவ மென்னுங்‌ குடை 
பிடித்துக்கொண்டு நடக்கிறான்‌: ஆதலால்‌ அவன்மீது. பிராரத்த 
சொல்லவேண்டும்‌.  பார்ப்பவறாக்கு மழை பெய்கிறதுபோலவே 
தோற்றும்‌, ஆனால்‌ அவன்மேலே  படுகிறதில்ல்‌. குடையுள்ள 
- வன்‌ ஞானி, குடையில்லாதவன்‌ அஞ்ஞானி. . ஞானி பிராரத்தத்‌ 
துக்கும்‌, அஞ்ஞானி பிராரத்தத்துக்கும்‌ பேதமிதுவா ம்‌. பின்னும்‌ 
நாம்‌ நம்மை எப்போதும்‌ தாழ்க்தவகைவே நினைத்தல்‌. கூடாது. 
உயர்ந்தவனாகவே நினைக்கவேண்டும்‌. அதாவது: தூலசூஆஷ ஈம்‌ 
காரண சரிரங்களை கானென்றெண்ணாமல்‌ ஆத்மாவே காமென்‌ : 


ர்‌ 





“ 


றெண்ண வேண்டும்‌. . எல்லாமதங்களையும்‌. ஒன்றாக நினைக்க 
'வேண்டும்‌. ஏனெனில்‌ எல்லா மதங்களும்‌ கடவுளை நோக்கிச்‌ 
செல்லும்‌ பாதைகளாம்‌. சர்வமதங்களையுஞ்‌ சாரமாக நினைக்க 
வேண்டும்‌. எல்லா. மதாசாரியர்‌ களையும்‌ -சமமாகப்‌ பார்த்தல்‌ 
வேண்டும்‌. ஒவ்வொரு மதங்களின்‌ முடிவும்‌ பிரஹ்ம மென்றே 
நினைக்கவேண்டும்‌. ஒரு மதத்திலும்‌ துவேஷம்‌ க டாது, எப்போ 
தும்‌ எல்லா விஷயங்களிலும்‌ எல்லாரிடத்திலும்‌ சமரசமாகவே 
இருக்கவேண்டும்‌. இதுவே என்னுடைய அபிப்பிராயம்‌. நாம்‌ ' 
எப்போதும்‌ முயற்சியை பெரிதாக நினைக்கவேண்டும்‌. . முயற்சி 
யினாலேயே எல்லாமுண்டாகிறது. நாமே நம்முடைய முயற்சியி 
னாலேயே இந்தாரனாகலாம்‌, சம்தினாகலாம்‌, பிரம்மாவாகலாம்‌, சிவ 
னாகலாம்‌, -விஷ்ணுவாகலாம்‌, மாயையாகலாம்‌, பிரஹ்மமேயாக 
லாம்‌, அதற்கு என்ன பிரமாணமென்றால்‌ முன்‌ நகுஷன்‌ என்‌ 
னும்‌ ஒரரசன்‌ முயற்சியினால்‌ இக்திரனானான்‌. ஹனுமாரும்‌ முயற்கி 
யினாலே பிரம்ம பட்டத்துக்‌ காளானார்‌, அதாவது ஓர்‌ மனிதன்‌ 100 
அஸ்வமேதயாகஞ்செய்தால்‌ இந்திரனாகலாம்‌, இக்திசன்‌ 100இராஜ 
சூயயாகஞ்‌ செய்தால்‌ ருத்ரனாகலாம்‌, ருத்ரன்‌ 100 அஸ்வமேதசூ 
செய்தால்‌ பிரம்மாவாகலாம்‌. பிரம்மா 100 நரமேதஞ்செய்தால்‌ 
விஷ்ணுவாகலாம்‌. சர்வ மனிதர்களும்‌ தங்கள்‌ சங்கற்பநாசஞ்‌ செய்‌ 
தால்‌ பிரல்மமாகலாம்‌. ஆவதென்றால்‌ புதிதாயுண்டாவதல்ல. இருக்த 
இருப்பை யதார்த்தசமாதியிலறிவதாம்‌, புதிதாக உண்டாவது 
(நிலைக்கிறதில்லை. கான்‌ இப்போது சொன்னது ஓர்‌ மதத்தையும்‌ 
சேர்ம்ததல்ல. உபநிஷத்‌ வரக்கியங்களாம்‌. நாம்‌ அடைய வேண்‌ 
டிய வழிகளை நம்முன்னவர்களான - மஹரிஷிகளே ஏற்படுத்தி 
மிருக்கன்‌ றனர்‌. அதைத்‌ தற்கால நாகரீக மதஸ்தர்கள்‌ ஓ.ற்பட்டுக்‌ 
கெடுதியான . பாஷ்யம்‌ பண்ணித்‌ . தாறுமாறாக நடக்கிறார்கள்‌, 
ஆதலால்‌ எனக்குச்‌ சநாதன தர்மமே பிரியம்‌, நாம்‌ ஒரு மதத்‌ 
தையு . மனுஷ்டிக்கவேண்டாம்‌, ஏனெனில்‌. . அக்கிரந்தங்களில்‌ - 
வாதமும்‌ அடீநியமத கண்டனமுமாமிருப்பதால்‌ அனுபவமான 
விஷயங்களை மா த்திரஞ்‌ சொல்லக்கூடிய தஇிரந்தங்களைக்‌ குருமுக 
மாக விசாரித்து நித்திய பரமானந்த மோக்ஷ சாம்பிராஜ்யத்தை 
அடையக்கடவோம்‌. 

இப்போது. சாவகாசமில்லாததால்‌ இன்னொருதரம்‌ வரும்‌ 
போது நன்றாய்‌ உங்களுடைய 'மனேமீஷ்டப்படி. போதிக்கிறேன்‌. 
இவ்வாறு இந்த உபந்யாசம்‌ முடிந்தது. 


ஓம்‌. தத்‌. ஸத்‌, 


V. J. P. OT, 476-680/9-8-48, CO. 1000. 








